GOVERNMENT OF TAMIL NADU 

2009 


[Regd . No. TN /CCN /467 /2009 - 11. 
[Price : Rs . 1 .60 Paise. 


TAMIL 


TO 

1 


bare 


RNME 


R41 


GOVERS 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PAA 


NADUA 


TRUTH 


UTH 
ALON 


40NE 7 8 


RIUMPHS 


PUBLISHED BY AUTHORITY 


No. 3A ] 


CHENNAI,WEDNESDAY , JANUARY 28 , 2009 

Thai 15 , Thiruvalluvar Aandu - 2040 


Part VI— Section 2 

(Supplement) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU ELECTRICITY REGULATORY COMMISSION , CHENNAI. 

(Letter No. TNERC /AD (L )/F Notifications/D055/ 2008 .) 

(Notification No. TNERC/SCI 7- 11, dated 15- 12-2008.) 
No. VI( 2 )/ 32 /2009 . 

Whereas the Tamil Nadu Electricity Regulatory Commission specified and notified the Tamil Nadu Electricity Supply 
Code under Section 50 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) and published in Part VI— Section 2 of 
Tamil Nadu Government Gazette , dated the 1st September 2004 ; 

And , Whereas , there is a necessity to issue certain amendments to the Tamil Nadu Electricity Supply Code issued 
under Section 50 of the Electricity Act, 2003 (Central Act 36 of 2003) to meet situations during acute power shortage with 
restriction and control declared for usage of electricity in the State and to ensure equitable distribution of power during such 
contingencies ; 

And , Whereas , such amendments shall be subject to the condition of previous publication and undergone previous 
publication ; 

Now , therefore , in exercise of the powers conferred on it by Section 181 of the Electricity Act, 2003 (Central Act, 36 
of 2003) and all other powers enabling it in this behalf , the Tamil Nadu Electricity Regulatory Commission hereby specifies 
the following amendments to the Tamil Nadu Electricity Supply Code (herein after referred to as the principal code), 
namely : 
1. Short title and commencement : 

(a ) This Code may be called the Tamil Nadu Electricity Supply (Amendment) Code, 2008 . 

(b ) It shall be deemed to have come into force on the 28th November 2008 . 
2. Amendment of regulation 4 of the principal code : 

In regulation 4 of the principal code , in sub -regulation (2 ), after clause ( xiii), the following clause shall be added , 
namely — 

“ (xiv ). Excess demand and excess energy charges during Restriction and Control of supply " . 
3. Amendment of regulation 5 of the principal code : 

In regulation 5 of the principal code, after sub -regulation (12 ), the following sub -regulation shall be added 
namely : 


DTP - VI-2 Sup.(3A )— 1 


[ 1 ] 


“ (13 ) Excess demand charge and excess energy charge during Restriction and Control of supply : 

(i) The maximum demand charges for HT supply shall be based on the actual recorded demand at the 
point of supply or at 90 % of the demand quota as fixed from time to time through restriction and control measures whichever 
is higher. In case the maximum recorded demand is in excess of the quota fixed , the demand in excess of the quota fixed 
shall be charged at rates specified by the Commission from time to time. 

( ii) The energy consumption over and above the energy quota fixed shall be charged at the rates specified 
by the Commission from time to time in respect of such class of consumers upon whom the restriction and control 
measures apply . 

(iii) The services which draw electricity from TNEB Grid for using welding sets during the restricted hours 
shall be charged at the rates specified by the Commission from time to time." 


(By Order of the Commission .) 


Chennai- 600 008 , 
9th January 2009 . 


R . BALASUBRAMANIAN , 

Secretary , 
Tamil Nadu Electricity Regulatory Commission . 


தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 
( அறிவிக்கை எண் த . மி . ஒ . ஆ ./SC./7 - 11 , 15 - 2 - 2008 நாளிட்டது . ) 

( ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டதன் தமிழாக்கம் ) 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 36/2003) 50ஆம் 
பிரிவின்படி தமிழ்நாடு மின் வழங்கல் விதித் தொகுப்பினை , குறித்துரைத்து அறிவிக்கை செய்துள்ளது மற்றும் 2004 செப்டம்பர் 1ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பகுதி VI - பிரிவு 2 - இல் வெளியிட்டுள்ளது என்பதாலும் ; 

மற்றும் மாநிலத்தில் மின்சாரத்தைப் பயன்படுத்துவதற்காக விளம்பப்பட்ட கட்டுப்பாட்டு வரையறையுடன் , கடுமையான 
மின் பற்றாக்குறையின்போது அந்த நிலைமைகளைச் சமாளிப்பதற்கும் மற்றும் அத்தகைய நெருக்கடிகளின்போது உரியவாறு 
மின் பகிர்மானம் செய்தலை உறுதி செய்வதற்கும் 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 36 / 2003 ) 50ஆம் 
பிரிவின்படி பிறப்பிக்கப்பட்ட தமிழ்நாடு மின் வழங்கல் விதித் தொகுப்பிற்கு ஒருசில திருத்தங்கள் வெளியிடுவது தேவையெனக் 


கருதுவப்படி பிறப்பி செய்தலை அந்த இதைப் பயன் 


மற்றும் அத்தகைய திருத்தங்கள் முந்திய வெளியீட்டின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டிருத்தல் வேண்டும் மற்றும் அதற்கிணங்க 
முந்திய வெளியீடு செய்யப்பட்டுள்ளது என்பதாலும் ; 

தற்போது , அதற்காக , 2003ஆம் ஆண்டு மின்சாரச் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 36/2003 ) 181ஆம் பிரிவின்படி அதற்கு 
வழங்கப்பட்ட அதிகாரங்களையும் மற்றும் இதன்பொருட்டு அதனை இயல்விக்கும் அனைத்து அதிகாரங்களையும் செலுத்தி , தமிழ்நாடு 
மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் , இதன்மூலம் , (இதன்பின்பு இதில் முதன்மை விதித் தொகுப்பு என்று குறிப்பிடப்படும் ) தமிழ்நாடு 
மின் வழங்கல் விதித் தொகுப்பிற்கு பின்வரும் திருத்தங்களைக் குறித்துரைத்துள்ளது , அவையான: -- 
1 . குறுந்தலைப்பு மற்றும் தொடக்கம் : 

(a ) இந்த விதித் தொகுப்பு, 2008ஆம் ஆண்டு தமிழ்நாடு மின் வழங்கல் (திருத்தம் ) விதித் தொகுப்பு என்று வழங்கப்பெறும் . 
( b ) இது , 2008ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் நாளன்று நடைமுறைக்கு வந்துள்ளதாகக் கருதப்படுதல் வேண்டும் . 
2 . முதன்மை விதித் தொகுப்பின் 4ஆம் ஒழுங்குமுறை விதியின் திருத்தம் : 

முதன்மை விதித் தொகுப்பின் 4ஆம் ஒழுங்குமுறை விதியில் , (2) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதியில் , (XIII) ஆம் கூறுக்குப் பின்பு, 
பின்வரும் கூறு சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

" (xiv ) மின் வழங்கல் கட்டுப்பாட்டு வரையறையின்போது கூடுதல் தேவைக் கட்டணங்கள் மற்றும் கூடுதல் 
மின் கட்டணங்கள் . 
3 . முதன்மை விதித் தொகுப்பின் 5ஆம் ஒழுங்குமுறை விதியின் திருத்தம் : 

முதன்மை விதித் தொகுப்பின் 5ஆம் ஒழுங்குமுறை விதியில் , ( 12 ) ஆம் உள் - ஒழுங்குமுறை விதிக்குப் பின்பு , பின்வரும் 
உள் - ஒழுங்குமுறைவிதி சேர்க்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

"(13) மின்வழங்கல் கட்டுப்பாட்டு வரையறையின்போது கூடுதல் தேவைக்கட்டணம் மற்றும் கூடுதல் மின் 
கட்டணம் : 

(i ) உயர் அழுத்த மின் வழங்கலுக்கான அதிகபட்ச தேவைக்கட்டணங்கள் , மின் வழங்கல் முனையத்தில் உள்ளபடியே 
பதிவு செய்யப்பட்ட தேவையின் அடிப்படையில் அல்லது கட்டுப்பாட்டு வரையறை நடவடிக்கைகளின் மூலம் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படும் 
தேவைப்பங்கின் 90 விழுக்காடு , இதில் எது அதிகமானதோ அதுவாக இருத்தல் வேண்டும் . அதிகபட்சம் பதிவு செய்யப்பட்ட 


தேவையானது நிர்ணயிக்கப்பட்ட பங்கிற்கு மிகையாக இருக்கும் நேர்வில் , நிர்ணயிக்கப்பட்ட பங்கின் மிகைத் தேவையானது , 
அவ்வப்போது ஆணையத்தினால் குறித்துரைக்கப்பட்ட வீதங்களில் வசூலிக்கப்படுதல் வேண்டும் . 

( ii ) நிர்ணயிக்கப்பட்ட மின் பங்கிற்கு அதிகமாக நுகரப்படும் மின்சாரத்திற்குரிய கட்டணம் , கட்டுப்பாட்டு வரையறை 
நடவடிக்கைகள் பொருந்தக்கூடிய அத்தகைய நுகர்வோரின் வகையினரைப் பொறுத்தவரை அவ்வப்போது ஆணையத்தினால் 
குறித்துரைக்கப்படும் வீதங்களில் வசூலிக்கப்படுதல் வேண்டும் . 

( iii ) கட்டுப்பாடு நேரங்களின்போது , பற்றவைக்கும் இடங்களில் பயன்படுத்துவதற்காக தமிழ்நாடு மின்சார வாரிய மின் 
கட்டமைப்பிலிருந்து மின்சாரம் பெறும் மின்னிணைப்புகளுக்குரிய கட்டணம் அவ்வப்போது ஆணையத்தினால் குறித்துரைக்கப்படும் 
வீதங்களில் வசூலிக்கப்படுதல் வேண்டும் . 

( தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஆணைப்படி .) 


சென்னை - 600 008 , 
2009 சனவரி 9 . 


இரா . பாலசுப்பிரமணியன் , 

செயலாளர் , 
தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் . 


PRINTED AND PUBLISHED BY THE PRINCIPAL SECRETARY TO GOVERNMENT AND 
DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


